Kerala Gazette No. 41 dated 20th October 2009 . 
PART I 


Section iii 


RNMENT 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - எ ) துறை 

அறிக்கை 


எண் 10673/ ச . இ . எ . 2 / 2008 / சட்ட 


ம் . 


2009 ஜனவரி 2 
திருவனந்தபுரம் , - 

1930 பௌஷம் 12 . 


கேரள மாநில சட்டப் பேரவையின் பின் வரும் சட்டம் பொதுத் 
தகவலுக்காக இதனால் விளம்பரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2009 ஜனவரி மாதம் 1-ம் தேதி ஆளுநரின் 
ஒப்புதல் கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


கெ . ஜாண் பிரிட்டோ , 
சட்டத்துறை சிறப்புச்செயலாளர் . 


2009- ன் 1-வது சட்ட 


ம் 


2008 - ன் கேரள வழக்கறிஞர் கணக்கர்கள் நலநிதி 

(திருத்த ) சட்டம் 
2003 - ன் கேரள வழக்கறிஞர் கணக்கர்கள் நல நிதி சட்டத்தை 
திருத்தம் செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 

முகவுரை - 2003- ன் கேரள வழக்கறிஞர் கணக்கர்கள் நலநிதி சட்டம் 
பின்வரும் தேவைகளுக்காக திருத்தம் செய்வது உகந்ததாக இருப்பதால் ; 


இந்தியக்குடியரசின் ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டில் பின்வருமாறு சட்டம் 
இயற்றப்படட்டும் . 


G . 1/ 2009/DTP . 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . --(1 ) இந்த சட்டம் 2008 - ன் கேரள 
வழக்கறிஞர் கணக்கர்கள் (திருத்த ) சட்டம் என்று அழைக்கப்படலாம் . 

( 2 ) இது 2008 ஜூன் மாதம் 10- ம் தேதி அமலுக்கு வந்திருப்பதாக 
கருதப்படவேண்டும் . 


2 . பிரிவு 14ல் திருத்தம் . - 2003- ன் கேரள வழக்கறிஞர் கணக்கர்கள் நலநிதி 
சட்டத்தில் (2003 - ன் 27 ) ( இதற்கு பிறகு முதற்சட்டம் என்று குறிப்பிடப்படும் ) 
பிரிவு 14ன் துணைப்பிரிவு (1)- ல் , “ இரண்டு ரூபாய் மதிப்புடைய " என்ற சொற் 
களுக்குப்பதிலாக , " ஆறு ரூபாய் மதிப்புடைய " என்ற சொற்கள் சேர்க்கப்பட 
வேண்டும் . 

3 . பிரிவு 17 - ல் திருத்தம் . - முதற் சட்டத்தின் பிரிவு 17 - ன் துணைப்பிரிவு 
(5 )- ல் , “ இருநூறு ரூபாய் ” என்ற சொற்களுக்கு பதிலாக , " நானூறு ரூபாய் " 
என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் . 


4 . இரத்தாதலும் தவிர்ப்பும் . - (1 ) 2008- ன் கேரள வழக்கறிஞர் கணக்கர்கள் 
நலநிதி (திருத்த ) அவசரச்சட்டம் ( 2008- ன் 34) இதனால் இரத்து செய்யப்படு 
கிறது . 


( 2 ) அவ்வாறு இரத்துசெய்யப்பட்டபோதிலும் , மேற்கூறிய அவசர 
சட்டப்படி திருத்தம் செய்யப்பட்ட முதற்சட்டத்தின் அடிப்படையில் செய்த 
ஏதேனும் காரியமோ எடுத்த ஏதேனும் நடவடிக்கையோ இந்த சட்டப்படி 
திருத்தம் செய்யப்பட்ட முதற்சட்டத்தின் அடிப்படையில் செய்ததாகவோ 
எடுத்ததாகவோ கருதப்பட வேண்டும் . 


